© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
தமிழ்நாடு அரசு [௩. Dis. No. 197/2009. 
2023 [விலை: ரூ. 0.80 காசு 


தமிழ்நாடு அரசிதழ்‌ 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது. 


எண்‌ 28] சென்னை, புதன்கிழமை, ஜூலை 12, 2023 
ஆனி 27, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2054 


பகுதி 111--பிரிவு 1(a) இன்‌ இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்புகள்‌ 


அறிவிக்கை 
தொழில்கள்‌, முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும்‌ வர்த்தகத்‌ துறை 
[அரசாணை நிலை எண்‌. 244, தொழில்கள்‌, முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும்‌ வர்த்தக (VC. 1)த்‌ துறை, 14 டிசம்பர்‌ 2022.] 
1957ஆம்‌ ஆண்டு சுரங்கங்கள்‌ மற்றும்‌ கனிமங்கள்‌ (மேம்பாடு மற்றும்‌ ஒழுங்குமுறை) சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ 67/1957) 
15ஆம்‌ பிரிவைச்‌ சேர்ந்த (0, (1௫), உட்பிரிவு ஆகியவற்றில்‌ வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, தமிழ்நாட்டு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, 1959ஆம்‌ ஆண்டு சிறு கனிம சலுகை விதிகளில்‌ பின்வரும்‌ திருத்தங்களை இதனால்‌ மேற்கொள்கிறார்‌. அதாவது:- 
திருத்தங்கள 
மேற்சொன்ன விதிகளில்‌,- 
() விதி 7 இல்‌, துணை விதி (5)-இல்‌, "சவுடு என்று பொதுவாக அழைக்கப்படும்‌ மண்‌" என்ற சொற்றொடருக்குப்‌ 
பதிலாக. "கட்டுமானப்‌ பணி, கரையோரங்கள்‌, சாலைகள்‌, ரயில்வே மற்றும்‌ கட்டடங்களில்‌ நிரப்புவதற்கு அல்லது சமன்‌ செய்வதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ சாதாரண மண்‌" என்ற சொற்றொடர்‌ அமைத்துக்‌ கொள்ளப்பவேண்டும்‌; 


2) விதி 12 இல்‌.- 
(a) "சவுடு" என்ற சொற்றொடர்‌ இடம்‌ பெற்றுள்ள இடங்களிலெல்லாம்‌, அதனை விட்டுவிட வேண்டும்‌: 
(b) துணை விதி (2) இல்‌, 
(i) பகுதி (A இல்‌, “(சென்னை, காஞ்சிபுரம்‌ மற்றும்‌ திருவள்ளூர்‌ மாவட்டங்கள்‌ நீங்கலாக)” என்ற சொற்றொடர்‌ 
விட்டுவிடப்பட வேண்டும்‌; 
(ii) பகுதி 6) இன்‌ இரண்டாவது வரம்பு நிபந்தனையில்‌, “மண்‌” என்ற சொற்றொடருக்குப்‌ பதிலாக, “சாதாரண 
மண்‌”? என்ற சொற்றொடர்‌ அமைத்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌; 


(6) துணை விதி (2-4) இல்‌, பகுதி (A) இல்‌, “மண்‌?” என்ற சொற்றொடருக்குப்‌ பதிலாக, “சாதாரண மண்‌” என்ற 
சொற்றொடர்‌ அமைத்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌; 


(9) துணை விதி (4) இல்‌, "மண்‌" என்ற சொற்றொடருக்குப்‌ பதிலாக, “சாதாரண மண்‌?” என்ற சொற்றொடர்‌ அமைத்துக்‌ 
கொள்ளப்பட வேண்டும்‌; 


3 விதி 36 இல்‌, துணை விதி (I-A) இல்‌ பகுதி (0) இல்‌ "500 மீட்டர்‌?” என்ற சொற்றொடருக்குப்‌ பதிலாக, 
“300 மீட்டர்‌” என்ற சொற்றொடர்‌ அமைத்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌; 


(4) விதி 36-A இல்‌, “மண்‌: என்ற சொற்றொடருக்குப்‌ பதிலாக, அது இடம்‌ பெற்றுள்ள இடங்களிலெல்லாம்‌ “சாதாரண 
மண்‌”? என்ற சொற்றொடர்‌ அமைத்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌; 


[1] 
111-12-(28) (T Sup)—1 


(6) விதி 36-B இல்‌, துணை விதி (1) இன்‌ வரம்பு நிபந்தனையில்‌ "மண்‌? என்ற சொற்றொடருக்குப்‌ பதிலாக, “சாதாரண 
மண்‌”? என்ற சொற்றொடர்‌ அமைத்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌: மற்றும்‌ 


(6) பிற்சேர்க்கை || இல்‌ “அ. உரிமக்‌ கட்டணம்‌?” என்ற தலைப்பின்‌ கீழ்‌ அட்டவணையின்‌ நெடும்பத்தி (1) இன்‌ தொடர்‌ 
எண்‌ 4-க்கு நேரான நெடும்பத்தி (2) இல்‌. “மண்‌: என்ற சொற்றொடருக்குப்‌ பதிலாக, “சாதாரண மண்‌”? என்ற சொற்றொடர்‌ 
அமைத்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌. 


எஸ்‌. கிருஷ்ணன்‌, 
அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 


(தமிழாக்கம்‌) 


௩. அருள்‌, 
இயக்குநர்‌ கூ.பெற, 
தமிழ்‌ வளர்ச்சி மற்றும்‌ 
செய்தி (மொழிபெயர்ப்புத்‌ துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள்‌ மற்றும்‌ அச்சுத்‌ துறை இயக்குநரால்‌ 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. 


